அருள்மிகு கொப்புடையம்மன்‌ 


காவில்‌ பிறந்தவளே! காரைக்குடி மயிலே 

கோலில்‌ உயர்ந்தவளே! கொப்புடைய நாயகியே! 

பாவில்‌ உணைநிறுத்திப்‌ பாடி வணங்குகிறோம்‌ 

தேவை யெலாம்‌ நிறைவேறத்‌ திருவருளைத்‌ தாருமம்மா! 
“டாக்டர்‌ அர. சிங்காரவடிவேல்‌ 


கொப்பூுடையம்மன்‌ பாற்றி! 


பொற்கிழிக்‌ கவிஞர்‌ காசிஸ்ரீ ௮௬. சோமசுந்தரம்‌. 


ய்‌ ட 


அன்னையே கொப்புடை அம்மனே - போற்றி 
அருள்மழை பொழியும்‌ அம்பிகை போற்றி 
கண்ணிணைக்‌ காக்கும்‌ இமையவள்‌ போற்றி 
காரைமா நகருறை கண்மணி போற்றி 
மன்னவர்‌ போற்றும்‌ மாண்புளாம்‌. போற்றி 
மாதர சாளும்‌ மகத்துவம்‌ போற்றி 
தென்னவர்‌ நாடுறை தேவியே போற்றி 
திங்கெலாம்‌ நீக்கும்‌ திரவியம்‌ போற்றி 8 


ஆணவம்‌ நீக்கும்‌ அரசியே போற்றி 
ஆக்கியே காக்கும்‌ அம்மையே போற்றி 
காணற்‌ குயர்பெரும்‌ கற்பகம்‌ போற்றி 
கலைகளுக்‌ கெல்லாம்‌ கதியே போற்றி 
பேணற்‌ குயர்பெருந்‌ தேவியே போற்றி 
பேச்சும்‌ மூச்சும்‌ பிறங்குவை போற்றி 
வானவர்க்‌ கோர்‌அருள்‌. வடிவே போற்றி 
வண்டமிழ்‌ காக்கும்‌ வளர்பிறை போற்றி 16 


இயலிசை நாடக உருவே போற்றி 
எண்ணெழுத்‌ தான அம்மையே போற்றி 
கயல்விழி அருள்பொழி கலையே போற்றி 
கற்பனை கடந்த கருணையே போற்றி 
மயல்‌அறுத்‌ தானாம்‌ மதியே பொற்றி 
மங்கையர்க்‌ கெல்லாம்‌ திலகமே போற்றி! 
செயல்வடிவான தேவியே போற்றி 
சிந்தை கவர்ந்துறை செல்வமே போற்றி 24 


ஈகைக்‌ குணத்தின்‌ இயல்பே போற்றி 
ஏற்றம்‌ தந்தருள்‌ எழிலே போற்றி 

பாகைக்‌ கலந்த பனிமொழி போற்றி 
பாட்டுக்‌ கருள்பொழி பதமே பொற்றி 


சாகைக்‌ குள்ளுறை பொருளே . போற்றி 
சத்தியம்‌ காக்கும்‌ வித்தே போற்றி 

வாகை தந்தருள்‌ உடிவே போற்றி 
வளமெலாம்‌ பொழியும்‌ வனப்பே போற்றி 


உருவும்‌ அருவும்‌ ஆனாய்‌ - போற்றி 
உலகம்‌ கரக்கும்‌ உத்தமி போற்றி 
திருவும்‌ வளமும்‌ சேர்ப்பாய்‌ போற்றி 
தெருக்‌ கெழுந்தருள்‌ தெய்வமே போற்றி 
கருவும்‌ உயிரும்‌ காப்பாய்‌ போற்றி 
காட்டுக்‌ கெழுந்தருள்‌ அம்மையே போற்றி 
உருவாய்க்‌ கருவறை உவந்தாய்‌.. போற்றி 
உற்சவ மூர்த்தியாய்‌. ஒன்றினை போற்றி 


ஊரைக்‌ காக்கும்‌ தாயே போற்றி 
உணர்தற்‌ கரிய ஒளியே போற்றி 
பாரைக்‌ காக்கும்‌ பயிரே போற்றி 
பக்தர்க்‌ கருளும்‌ உயிரே. போற்றி, 
காரை நகர்உறை கனியே போற்றி 
கடைக்கண்‌ நோக்கும்‌ கவியே போற்றி 
நீரைப்‌ பொழியும்‌ நிலமே போற்றி i 
நேர்த்திக்‌ கடன்‌ கொளும்‌ நிமலை போற்றி 


என்றும்‌ இளமையாய்‌ இருப்பாய்‌ போற்றி 
ஏற்றம்‌ தந்தருள்‌ எண்ணமே போற்றி 
கன்றைக்‌ காக்கும்‌ கறவையே போற்றி 
கல்லுக்‌ கட்டி உறைவாய்‌ போற்றி 
சென்றகா லத்தின்‌ சிறப்பே போற்றி 
செந்தமிழ்‌ காக்கும்‌ தேவியே போற்றி 
மன்றம்‌ அணைத்தும்‌ மணப்பாய்‌ போற்றி 
மாந்தர்‌ செய்பிழை பொறுப்பாய்‌ போற்றி 


ஏடும்‌ எழுத்தும்‌ இருப்பாய்‌ போற்றி 
எதிர்காலத்தின்‌ சிறப்பே போற்றி 

பாடும்‌ பாட்டின்‌ பயனே போற்றி ' 
பழமறைக்‌ கெல்லாம்‌ முதலே போற்றி 


40 


48 


56 


நாடும்‌ நகரும்‌ நயந்தாய்‌ போற்றி 
நயனத்‌ தால்‌ அருள்‌ யொழிந்தாய்‌ போற்றி 
வாடும்‌ மனத்துயர்‌ தீர்ப்பாய்‌ போற்றி 
வழிபட்‌ டார்க்களுள்‌ வாரியே போற்றி 


ஐயம்‌ இன்றி அருள்வாய்‌ போற்றி 

அடியவர்க்‌ கெல்லாம்‌ அமுதே போற்றி 
தெய்வம்‌ ஆன தெவியே போற்றி 

தேசம்‌ புகம்பெரும்‌ சக்தியே போற்றி 
உய்ய வந்திவண்‌ உறைவாய்‌ போற்றி 

ஊருணி நீரில்‌ உவந்தாய்‌ போற்றி 
கொய்பூச்‌ சொரிதல்‌ கொண்டாய்‌. போற்றி 

கொட்டு முழக்கில்‌ மகிழ்ந்தாய்‌ போற்றி 
ஒன்றிய உள்ளத்‌ துயர்ந்தோய்‌ போற்றி 

ஒற்றுமை காக்கும்‌ உணர்வே போற்றி 
என்றும்‌ திருமுறை கேட்போம்‌ போற்றி 

எனியோர்க்‌ கருளும்‌ இனியோய்‌ போற்றி 
நன்றே ஆக்கும்‌ நாயகி போற்றி 

நல்லறம்‌ காக்கும்‌ நதியே போற்றி 
குன்றுய்‌ என்றும்‌ குலவுவை பொற்றி 

- கும்பாபி வேகம்‌ கொண்டாய்‌ போற்றி 


ஓதும்‌ வேதத்‌ துமிரே பொற்றி 
ஒண்டமிழ்ப்‌ புலவர்‌ உணர்வே போற்றி 
சாதுக்‌ கள்தழ்‌ சபையே போற்றி 
சன்மார்க்‌ கத்தின்‌ சக்தியே போற்றி 
வாதுக்க ளுக்கு வளையால்‌ போற்றி 
வண்டமி முக்கு வருவாய்‌ போற்றி 
கெதுக்‌ கள்தடை கெடுப்பாய்‌ போற்றி 
கேடில்‌ தொழில்கள வளர்ப்பாய்‌ போற்றி 


கல்லுக்‌ கட்டி கனிந்தாய்‌ போற்றி 
காரை மாநகர்‌. உவந்தாய்‌ போற்றி 
நெல்லின்‌ வயலில்‌ நிமிர்ந்தாய்‌ போற்றி 
நெடுங்கண்‌ மாய்கள்‌ நிறைந்தாய்‌ போற்றி 
சொல்லும்‌ பொருளும்‌. ஆனாய்‌ போற்றி 
ததும்‌ வாதும்‌ பெணாய்‌ போற்றி 
அல்லும்‌ பகலும்‌ காப்பாய்‌ போற்றி 
ஆடல்‌ பாடல்‌ ஏற்பாய்‌ போற்றி 


64 


72 


80. 


88 


96 


காசினி: எல்லாம்‌ காப்பாய்‌ போற்றி 
காசி ராமேசம்‌ ஆவாய்‌ போற்றி 
ஆசிகள்‌ கூறி அருள்வாய்‌ போற்றி 
. அபிஷே கத்தில்‌ மகிழ்வாய்‌ போற்றி 
பாசி மனத்தின்‌ தெளிவே பொற்றி 
பக்தர்‌ உளத்தின்‌ கனிவே போற்றி 
ஊசி முனைபோல்‌ அறிவே போற்றி 
உளதாய்‌ இலதாய்‌ ஆனாய்‌ போற்றி 104 
கின்னரர்‌ . இயக்கர்‌ கந்தர்வர்‌ எல்லாம்‌ 
கீர்த்தி பாடும்‌ கிளியே போற்றி 
பன்மலர்‌ தூவீ வழிபடு வோர்க்குப்‌ 
பதமலர்‌ அருளாம்‌ பாவாய்‌ போற்றி 
தன்னல மின்றிப்‌ பணிசெய்‌ வோர்க்குத்‌ 
தலைமை தந்தருள்‌ தாயே போற்றி 
சொன்னலத்‌ தாலே துதிசெய்‌ வோர்க்குச்‌ 
..... சுகமருள்‌ கொப்புடை அம்மையே போற்றி 112 


அருள்‌ மணக்கும்‌ கொப்புடையாள்‌. பொருள்‌ மணக்கும்‌ 
காரை நகர்‌ அமைந்த தேவி, 
குரு மணக்கும்‌ சீமையெல்லாம்‌ குலம்‌ மணக்கும்‌ 
.  சிலங்கள்‌ கொழித்த தாயே! 
திரு மணக்கும்‌ இல்லங்கள்‌ தெரு மணக்கும்‌ 
தொழில்‌ யாவும்‌ திளைக்கும்‌ அம்மா! 
தரு மணக்க வீடெல்லாம்‌ தமிழ்‌ மணக்கும்‌ 


நலமெல்லாம்‌ தருவாய்‌ அம்மா! 


பொற்கிழிக்‌ கவிஞர்‌ காசி ஸ்ரீ அரு. சோமசுந்தரன்‌. 


அலை கடலிலே தோன்றும்‌ ஆராத அமுதமே! 
ஆதிகடவூரின்‌ வாழ்வே! 

அமுதீசர்‌ ஒருபாகம்‌ அகலாத சுகபாணி! 
அருள்வாமி! அபிராமியே! 


தீருமகள்‌ பத்கும்‌ 


அருட்கவியரசர்‌ கு. செ. இராமசாமி, 14, &., சிவகங்கை 


நீலநெடுங்கிரி மேலொரு குங்கும 
நித்திலம்‌ பொன்னருவி 

போலத்திருநெடு : மாலவன்‌ நெஞ்சில்‌ 
பொருந்திக்‌ கலந்தவளே! 

குலம்‌, குலிசிமும்‌ நேமியும்‌ வந்து 
துதிக்க மகிழ்‌. ந்தவனே! 

காலம்‌ கனிந்தது பாலன்‌ எனக்கும்கண்‌ 
காட்டும்‌ திருமகளே 


மக்கள்‌ முகம்கண்ட பின்னும்‌ கணவனின்‌ 
மையல்‌ உனக்கெதற்கு? 

பொக்கெனத்‌ தந்து புதல்வன்‌ துயரத்தைப்‌ 
போக்கஉண்‌ டோவழக்கு? 

இக்கண மேஜயன்‌ மேல்வைத்த பார்வையை 
ஏழையென்‌ மேல்திருப்பு!! 

சிக்கெனப்‌ பற்றினன்‌ துக்கம்‌ களைந்தருள்‌ 
செய்க திருமகளே! 


ப்தி வறுமையை ஏந்திய ஓட்டினை 
ஏற்றினை நீயல்லவோ? 

தாசன்‌ கவிதைக்குத்‌ தங்கக்‌ கனிதந்து 

ட்‌ தாங்கின! தாயல்லவோ? 

சன்‌ எனினும்‌என்‌ தோஷம்‌ மறந்தருள்‌, 
நின்னன்புச்‌ சேயல்லவோ? 

நேசத்‌ திருப்பதி வாசன்‌ புயங்களில்‌ 
நிற்கும்‌ திருமகளே! 


பாற்கடல்‌ தந்த பசுவதி! மாதவன்‌ 
பத்தினி! வேதவல்லி, ்‌ 

நாற்கரம்‌, தாமரை மேல்தங்கு பூம்பதம்‌; 
ஞால முழுமுதல்வி! 

காற்சதங்‌ கைகொஞ்சக்‌ கண்மணி, என்முன்‌ 
கனிந்து எழுந்தநளே! 

மேற்பொருள்‌ ஏதும்‌ இலாத விழுப்பொருள்‌! 
வெற்றித்‌ திருமகளே! ச 


சங்கொடு சக்கரம்‌ தாங்கும்‌ கரங்களில்‌ 
தாரணி சுற்றிவரும்‌! 

அங்கை அபயம்‌ வரம்தரும்‌ நின்பதம்‌ 
ஆனந்த சித்திதரும்‌! ்‌ 

சங்கரன்‌, கேசவன்‌, பங்கயன்‌ கூடித்‌ 
தலைவணங்‌ கும்புகலே! 

மங்கலை, உன்னை வணங்கித்‌ துதித்தனன்‌; 
வாழி, திருமகளே! 


கண்களும்‌ தாமரை! கைகளும்‌ தாமரை! 
கால்கள்செந்‌ தாமரையே! 

வண்ண முகம்‌, இரு கன்னம்‌, கழுத்தொடூ 
மார்பும்செந்‌ தாமரையே! 

எண்ணும்‌ பதங்கள்‌, இருக்கை, மலர்க்கை 
எடுத்ததும்‌ தாமரையே! 

கண்ணியும்‌ மாலையும்‌ தாமரை! தாமரை! 
காதல்‌ திருமகளே! 


பாபத்தின்‌ வேரைப்‌ பறித்திடும்‌ அம்பிகை! 
பார்க்கவன்‌ கன்னிகையே! 

தீபத்தி லேமுகம்‌ காட்டும்‌ மகாசிவை! 
தேவி! தயாபரையே! 

சாபம்‌, நவக்ரக தோஷம்‌ விலக்கித்‌ 
தனயன்‌ எனக்கருளே! 

தூபத்தில்‌ செல்வம்‌ சுரந்தருள்‌ வாய்‌, அருட்‌ 
சோதி திருமகளே! 


(௪) 


(5) 


(5) 


(8) 


எட்டு வகைச்‌ செல்வம்‌ ஏறி வளர்ந்திட 
என்னம்மை நீ வருக! 

சுட்டும்‌ இடங்களில்‌ சொர்ணம்‌ விஸைந்திடத்‌ 
தோகை. அருள்‌ புரிக! 

இட்டது சட்டம்‌ இசைந்தது வேதம்‌ என்‌(று) 
என்னுள்‌ கலந்தமருள்க! 

கட்டெழில்‌ மேனி ஏன்‌ கண்ணில்‌ கருத்திடைக்‌ 
காட்டு திருமகளே! 


கோடி வளங்கள்‌ குவித்துப்‌ புவியில்‌ 
குபேரன்‌ எனப்‌ புரிவாய்‌! 

நாடும்‌ நலன்கள்‌ கைகூட, ஏணை--நர 
நாரணன்‌ ஆக்கிடுவாய்‌! 

மாடு, மனை, : மக்கள்‌ ஆயுள்‌, புகழ்‌ தந்து 
வாழ்த்தும்‌  ௮லைமகளே. 

பாடும்‌ கவிமலர்‌, ஆடி உவந்தருள்‌ 
பாசத்‌ திருமகளே! 


சுக்கிர வாரம்‌ சுடர்மணித்‌ தீபம்‌ 
துலங்க வரும்‌ பொருளே! 

பக்குவ ஞானம்‌, பதம்‌ சுகக்ஷமம்‌ செள 
பாக்கியம்‌ நீ அருளே! 

மிக்க பெரும்‌ புகழ்‌ மெல்லியலே! திரி 
விக்ரமன்‌ காதலியே! 

செக்க சிவந்த மலர்மிசை ஏறிய 
செல்வத்‌ திருமகளே! 


க 


(8) 


(9) 


(10) 


எட்டு இலக்குமி வழிபாடு 


“டாக்டர்‌ அர. சிங்காரவடிவேலன்‌ 


தணலெட்கமி 
எட்டு வகையாய்‌ இலங்கும்‌ திருமகளே! 
கொட்டும்‌. மழைபோல்‌ கொடுப்பவளே! -. இட்டமலர்‌ 
அத்தனையும்‌ பொன்னாகி அன்பு மனையோங்கப்‌ 
பக்தர்களை ஏறிட்டுப்‌ பார்‌. 


கணலெட்காமி 


ஆனை இருபுறமும்‌... அள்ளிச்சொரி , ஏனல்போல்‌ 
தானம்‌ கொடுக்கும்‌ தவப்பயனே - ஈனமெனும்‌ 
இந்தப்‌ பிறவி இனிமேலே போயொழியத்‌ 
துந்திக்கை தாராய்‌! துணை 
விஜஙலைட்சாமி 


வெற்றித்‌ திருவே! விளக்கேற்றிக்‌ கும்பிடுவார்‌ 
கற்றுச்‌ சிறந்திடவும்‌ கல்வியுடன்‌ மற்றவையும்‌ 
உற்றுச்‌ சிறந்திடவும்‌ உண்மை நிமிர்ந்திடவும்‌ 
ஏற்றிடுக எங்கள்‌ -இடர்‌,' 

சந்தான. லெட்‌ சாரி 
கள்ளுறும்‌ வாயால்‌ கனிமழலை பேசுகிற 
பிள்ளை வரமருளும்‌. பேரன்பே! - எல்லாரும்‌. 


நல்லவரைம்‌ பெற்றிடவும்‌ நாடு சிறந்திடவும்‌ 
வல்லவளே! ஈவாய்‌ வரம்‌, 


ச்‌ 


வீரலெட்கூாமி 


பஞ்சான கையால்‌ படைக்கருவி ஏந்தாமல்‌ 
எஞ்ஞான்றும்‌ வெல்லும்‌ இயல்புடையாய்‌ அஞ்சாமல்‌ 
நேர்மை படையால்‌ நெருங்கும்‌ பகைவெல்லும்‌ 
கூர்மை எமக்கும்‌ கொடு. 


ஆதீலெட்‌ காமி 


சோதி மலரே! சுடரின்‌ சுடராகும்‌ 

ஆதிப்‌ பொருளாய்‌ அமைந்தவளே! -- நீதியெனும்‌ 
மூலத்தின்மேலே முளைக்கின்ற கோபுரமாய்‌ 
ஞாலத்தை எந்நாளும்‌ தாங்கு 


துாலைியலெட்காமி 


புல்லை விதையாக்கிப்‌ பூமியிலே நட்டாலும்‌ 
நெல்லாக . மாற்றும்‌ நிறைவுடையாம்‌! -- கல்லெல்லாம்‌ 
ஆக்கிப்‌ புசிக்கும்‌ அருமை உணவாக்க 

வாய்க்குத்‌ தருவாய்‌ வரம்‌. 


ஜஐுவாரிமாஒலட்‌ கமி 


வீடும்‌ விளைநிலமும்‌ . வேண்டும்‌ நலம்பிறவும்‌ 
தேடிக்‌ கொடுக்கும்‌ திருமகளே! ஓடும்‌ 
புனல்கூட மின்னும்‌ பொருளாக மாறத்‌ 
தினமும்‌ விளக்கில்‌ திகழ்‌ 


தகெரப்புடையவள்‌ துதிமாலை 


நா. நாராயணன்‌, ஈப்போ (மலேசியா) 


காங்பு 
கொப்புடையாள்‌ பேரில்‌ குறிப்பாகப்‌ பாடுதற்கு 
செப்பரிய தும்பிக்கை சேர்‌. 


கெரப்புடைய தாயே போற்றி. குலமகளாம்‌ கொடியே போற்றி 
செப்பரிய தேவீ. போற்றி திருமகளின்‌ அருளே போற்றி 
ப மெய்ப்பொருளின்‌ ஒளியே போற்றி மேலான மணியே போற்றி 
இப்பெரிய காரைநர்க்கு ஏற்றத்தை நல்கும்‌ தாயே ! 1 


கற்பகத்தின்‌ தரவும்‌ நீயே காண்பரிய சோதி நீயே 

இற்பரத்தின தெய்வமகளே தெவிட்டாத கன்னி அம்மா 

முற்பிறப்பில்‌ யானே செய்த முதுலினைகள்‌ அறுப்பாய்‌ போற்றி 
கற்சிலையாம்‌ அழகே உன்னைக்‌ கண்ணாரக்‌ களித்தேன்‌ யானே! 2 


வாணிபத்தை ஏற்றம்செய்து வரலாற்றை படைத்தாய்‌ அம்மா 
பெணியுனைப்‌ போற்றிசெய்யம்‌ பெர்தாககிப்‌ பெருமை சோப்பாய்‌ 
தோணிபோல்‌ தனை யுமாவாய்‌ தொல்மரபை வளாக்கச்‌ செய்வாய்‌ 
ஆணிபோல்‌ பதிந்தேடள்ளம்‌ அருளிணையே சுரக்கும்‌ அம்மே! 


காலையிலே வளரும்‌ மலராகி கருத்தோடு துதியும்‌ செய்ய 

மாலையிலே மலரும்‌ பூவால்‌ மனத்தோடு மாலை யிட்டுச்‌ 

சோலையிலே பெருகும்‌ கனிகள்‌ சொலலரிய அன்பில்‌ வழங்கில்‌ 
வாலைமினின்‌ மணமும்‌ முடியும்‌ வளமான வாழ்வும்‌ வருமே! 4 
சித்திரையில்‌ சிறப்புமிக்கத்‌ திருவிழா உனக்குச்‌ செய்து 

முத்திரைப்பொன்‌ மணிகள்‌ பூண்வர்‌ மூவாத மேனி உன்மேல்‌ 

அத்திரையின்‌ கடலகள்‌ தாண்டி அசையாத உறுதி கொண்டு 

பத்திரமாய்ப்‌ பொருளும்‌ சேர்க்கும்‌ பகதிமான்கள்‌ வாழிவாழி! 2.) 


கோழியிணைச்‌ கற்றும்‌. குஞ்சு குறைவின்றி வாழுமாப்‌போல்‌ 

குழியுனைச்‌ சொந்தம்‌ கொண்டால்‌ சுகமான வாழ்வும்‌ செய்வாய்‌ 
ஆழியினில்‌ வீழ்த்திடக்கால அலையாமல்‌ கரையும்‌ சேர்ப்பாய்‌ 

மேழியினை வளர்க்கச்‌ செய்வாய்‌ மேகமதாய்ப்‌ பொழியும்‌ தாயே! 6 


பல்லாக்கில்‌ பவனிவைத்து பல்லோரும்‌ பதிகம்‌ பாடி. 
சொல்லாக்கம்‌ செய்வோர்‌ தானும்‌ சொல்லினிய துதியும்‌ செய்ய 
மல்லாக்கக்‌ கிடந்து நோற்று மாவிளக்கும்‌ ஏற்றி வைத்து 


நல்லாக்கம்‌ செய்வோர்‌ தமக்கு நலமெல்லாம்‌ அருள்வாய்‌ தாயே! 


தேகத்தில்‌ உள்ள நோய்கள்‌ தீர்த்திிவே வேண்டினேனே 
போகத்தில்‌ நிலைத்து வாழப்‌ போற்றினேன்‌ உன்னத்தாயே 
மோகத்தில்‌ மதியை மிட்பாய்‌ முறையான வழியைக்‌ காட்டி 


சோகத்தை நீக்கும்‌ தாயே! துன்பத்தைப்‌ போக்கும்‌ அம்மே ! 


ஒப்பிலா மணியே போற்றி உள்ளத்தில்‌ மலர்வாய்‌ போற்றி 
உப்மிலாப்‌ பண்டம்‌ போல உன்னருள்‌ இன்றி ஆகா 
சிப்பியும்‌ முத்தும்‌ கொண்ட செல்விதாள்‌ அணிகள்‌ போற்றி 
செப்பினேன்‌ உந்தன்‌ நாமம்‌ சிறந்திட உலகில்‌ யானே! 
கந்தனைப்‌ போன்ற பிள்ளை கனிந்துநீ அருள்வாய்‌ அம்மா 
சிந்தனை எல்லாம்‌ தந்தேன்‌ சேவடி மறக்கிலேனே 

முந்திநீ வந்தே எந்தன்‌ மொழியினில்‌ அழகு செய்வாய்‌ 
பைந்துனர்‌ அன்பன்‌ சொல்லை பரப்பிடல்‌ செய்வாய்‌ தாயே! 


மாற்‌ பா்‌ 
அம்மன்‌ மாலை அன்பாய்‌ பாடிட 
இம்மண்‌ வாழ்வும்‌ இனிதாம்‌ உறுதி 
நம்முன்‌ நலமும்‌ நாட்டில்‌ வளமும்‌ 
செம்மைச்‌ சிறப்பும்‌ சீரும்‌ வருமே. 


சச்‌ 


10 


கரரைக்குடி 


ஸ்ரீ கொப்புடையநாயசி திருப்பள்ளீயழுச்சி 


சிவநெறிக்‌ கவிஞர்‌, இராகவன்முத்து. 8. 80- 


ஸ்‌ கங்ா 

| கொப்பை உடையாளைக்‌ கோமானாய்‌ வாழ்விக்கும்‌ 
~ மைப்படிந்த கண்ணாளை மாதரசை- இப்புவியில்‌ 

dj ்‌ ம்‌ பள்ளி எழப்பாடும்‌ பைந்தமிழில்‌ கற்பகமே 

்‌ துள்ளி வருவாய்துணை. 


நூல்‌ 3 
| உலகில்‌ இன்பம்‌ கொழித்திருக்க 
by உயிர்கள்‌ என்றும்‌ செழித்திருக்கக்‌ 


கலையும்‌ சீரும்‌ வளர்ந்திருக்கக்‌ 
கடைக்கண்‌ காட்டிக்‌ களித்திருக்க 
திலையாய்க்‌ காரைப்‌ பெருநகரில்‌ 
நின்றே எம்மைக்‌ காப்பவளே ! 
மலையின்‌ -செல்வீ ! கொப்புடையாய்‌ ! 
| மகிழ்ந்தே பள்ளி எழுந்தருள்வாய்‌ ! 1 


சீரார்‌ காரைத்‌ திருநகரில்‌ 
செல்வ வணங்கள்‌ நிறைந்திருக்கப்‌ 
பாரோர்‌ கூடித்‌ தமிழுரைத்துப்‌ 
பயன்பெற்‌ றென்றும்‌ மகிழ்ந்திருக்கக்‌ 
காராய்ப்‌ பெய்யும்‌ . கருணையினால்‌ 
காவல்‌ செய்யும்‌ கொற்றவையே ! 
ஏரார்‌ செவியில்‌ கொப்புடையாய்‌ 
இனிதே பள்ளி : எழுந்தருள்வாய்‌! :, 2 


அம்மே! கொப்பை உடையாளே ! 
அடியார்க்‌ கென்றும்‌ துணையாளே ! 
சும்மா உன்றன்‌ திருநாமம்‌ 
சொல்லின்‌ சேரும்‌ சுகமென்றே 
இம்மா நிலத்தார்‌ இசைமொழியை 
எளியேன்‌ கேட்டேன்‌! வளம்பெறவே 
அம்மா! உன்றன்‌ அடிதொழுதேன்‌ 
அன்பே! பள்ளி எழுந்தருள்வாய்‌ ! 3 


ச்‌ 


பாட்டுக்‌ கிசையும்‌ பரமனிடம்‌ 

படர்ந்து மலரும்‌ பசுங்கொடியே ! 
நாட்டில்‌ பலரும்‌ நட்பினராய்‌ 

நன்மை தருவார்‌ போல்வருவார்‌. 
ஆட்டுக்‌ குதவும்‌ புலிபோல்வார்‌. 

அதனால்‌ அஞ்சி உனையடைந்தேன்‌ 
வாட்டம்‌ போக்கும்‌ கொப்புடையாய்‌ ! 

வரங்கள்‌ தரவே எழுந்தருள்வாய்‌ ! 


இமைக்கும்‌ பொழுதில்‌ இன்தமிழால்‌ 
எவரும்‌ வியக்கும்‌ கவிபாடி 
அமைக்கும்‌ பெருமை அளித்தவளே ! 
அம்மே கொப்பை உடையவளே ! . 
சுமைக்கும்‌ துயர்க்கும்‌ ந்‌ ம்‌ 
தொல்ல வில்‌. அறக்களைந்தே 
எமக்கும்‌ இன்பப்‌ புகழ்ச்சுகங்கள்‌ 
இணைக்கப்‌ . பள்ளி எழுந்தருள்வாய்‌ ! 


காரைக்‌ காலின்‌ புனிதவதி 

கயிலை மீது தலையாலே 
ஊரக்‌ கண்ட உடையவனும்‌ 

உவந்தே “அம்மா '' எனஅழைக்க 
ஈர நெஞ்சால்‌ விழிகாட்டி 

இன்பம்‌ செய்த உமையவளே ! 
வாரி வழங்கும்‌ கொப்புடையாய்‌ ! 

வாசப்‌ பள்ளி எழுந்தருள்வாய்‌ ! 


நாட்டில்‌ அறங்கள்‌ நாலெட்டும்‌ 

நாழி நெல்லால்‌ வளர்த்தவளே ! 
கோட்டை யூரார்‌ உன்னடியார்‌ 

கொடுமைப்‌ பசியாம்‌ துயர்மாற்ற 
ஓட்டம்‌ நடையாய்‌ உணவுடனே 

ஊரின்‌. எல்லை வந்தவளே 
நீட்டும்‌ கொப்பை உடையவளே ! 

நினைந்தே . பள்ளி எழுந்தருள்வாய்‌ ! 
செம்மை வண்ணப்‌ பட்டுடுத்திச்‌ 

சிங்கக்‌ குருளை மீதமர்ந்து 
மும்மைப்‌ போகம்‌ தருபவளே 

முத்துத்‌ தமிழுக்‌ குரியவளே ! 
வெம்மைத்‌ துன்பம்‌ போயகல 

வேண்டும்‌ சுகங்கள்‌ யாம்பெறவே 
அம்மே கொப்பை உடையவளே ! 

அன்பால்‌. பள்ளி எழுந்தருள்வாய்‌ ! 


கல்லைப்‌ பொன்னாய்ச்‌ செயவல்லாய்‌! 

கடலை மலையாய்‌ உயர்த்திடுலாம்‌! 
சொல்லை மலாரய்த்‌ தூவுகிறேன்‌ 

சோகம்‌ களைந்தே சுகந்தருவாய்‌ ! 
வில்லாய்‌ மலையைப்‌ பிடித்தசிவன்‌ 

விருப்பத்‌ துணையே கொப்புடையாய்‌ ! 
ஒல்லை வந்தே தொழுதிருந்தோம்‌ 

உணர்ந்தே பள்ளி எழுத்தருள்வாய்‌ ! 


சொல்லாய்‌ நின்றாய்‌ சுருதியிலே ! 

சுகங்கள்‌ ஆனாய்‌ . வாழ்வினிலே ! 
நல்லார்‌ எல்லாம்‌ தலைக்கூடி 

நாளும்‌ வணங்கும்‌ நாயகியே ! 
கல்லா மனத்தேன்‌ நாவினிலும்‌ . 

கவியாய்‌ -மலர்த்து நிற்பவளே:! : 
எல்லாம்‌ வல்லாய்‌ கொப்புடையாய்‌ 1 | 

இனிதே பள்ளி எழுந்தருள்வாய்‌ ! 
கொல்லும்‌ வில்லைக்‌ கைக்கொள்ளும்‌ 

குறவர்‌ பெண்ணை மணந்தெண்ணம்‌ , 
வெல்லத்‌ துணைசெய்‌ தமிழ்க்கடவுள்‌. 

வெற்றிக்‌” கையில்‌ வேல்தந்தாய்‌ 
நெல்லும்‌ கரும்பும்‌ மிகவிளைய ப்‌ 

நேயம்‌ கொண்டார்‌ துயர்களையச்‌ 
சொல்லும்‌ தமிழின்‌ உயிராவாய்‌ ! 

சோதிக்‌ கொப்பே எழுந்தருள்வாய்‌ ! 


சைவம்‌ தமிழே உயிரென்னும்‌ ' 
தனத்தின்‌ வணிகத்‌' 'திரும்க்கள்‌ 
கைகள்‌ கூப்பித்‌ தொழுதிருக்கக்‌ 
கண்ணின்‌ அன்புக்‌ கடை காட்டி ?? 
உய்வை அருளும்‌ உமையளே ! . i 
உயர்வாம்‌ கொப்பின்‌ திருப்பெயராய்‌ ! 
நையும்‌ என்றன்‌ துயர்களைய க 1 
நயந்தே அம்மா எழுந்தருள்வாய்‌ ! 


ஐயம்‌ தேடும்‌ பரம்பொருட்கும்‌ 

அரச போகம்‌ உரிமையெனச்‌ 
செய்யும்‌ பாண்டித்‌ தயிழ்மகளே ! 

தேவீ! கொப்பை உடையவளே ! 
நெய்யைப்‌ பாலைச்‌ செந்தேனை 

திகர்க்கும்‌ இனிமைத்‌ திருமகளே ! 
கைகவ்‌ கூப்பிக்‌ கழல்பணிந்தேன்‌ ! 

களிப்பை அருளத்‌ துயில்களைவாய்‌ ! 


10 


11 


12 


13 


கவிகள்‌ மணக்கும்‌ காரைநகர்‌ 

கண்கள்‌ மணக்கும்‌ பொலிவுயரச்‌ 
செவிகள்‌ மணக்கும்‌ பொலிவுயரச்‌ 

செம்மை மணக்கும்‌ பேருயரப்‌ 
புவியில்‌ மணக்கும்‌ கொப்புடையாய்‌ ! 

போற்றிப்பணிவேன்‌ வாழ்க்கை எலாம்‌ 
குவியும்‌ செல்வச்சுகம்‌ மணக்கக்‌ 

குளிரும்‌ விழியாய்‌! துயில்களைவாய்‌ ! 


வாழ்க்கை வணிக முதலானாய்‌ ! 
வாக்கில்‌ நின்று நிலையானாய்‌ 
காக்கை நிறத்தைக்‌ கடல்நிறத்தை, 
கனகச்‌ செம்மை நிறமதனை 
நோக்கக்‌ கருதாய்‌! அகத்தூறும்‌ 
நோன்பாம்‌ காதல்‌ தனைநயந்தே 
பூக்கும்‌ கருணைத்‌ திருமகளே! 
புகழார்‌ கொப்பே துயில்களைவாய்‌ ! 


அருளார்‌ மொழிகட்‌ கரசரென 

அகிலம்‌ புசுழும்‌ குருநாதர்‌ 
பொருளார்‌ உரையாம்‌ அமுதுண்டார்‌ 

புந்தி தெளிந்தே ஒளிர்வதுபோல்‌ 
இருளார்‌ ஞாலம்‌ தனைவிளக்க 

எழுந்தான்‌ பரிதி களிகூட்டி ! 
மருளார்‌ . நெஞ்சச்‌ சுமையகற்றும்‌ 

மாண்பார்‌ கெரப்பே! துமில்களைவாய்‌ ! 


இரவாம்‌ கூத்து _முடிந்திடவே 

எழிலார்‌ மீனக்‌ கலைஞரெலாம்‌ 
உரிமை வான அரங்ககன்றார்‌ ! 

ஒளிசேர்‌ வாழ்க்கை தொடங்கியதே ! 
பெருமை சான்ற மனிதரெலாம்‌ 

பேணி நடிக்க முனைந்தனரால்‌ 
இருமை வாழ்வும்‌ எமக்கருள 

இசைசேர்‌ கொப்பே ! துயில்களைவாய்‌! 


தேனொலி யாகும்‌ தமிழ்‌ஒலியால்‌ 
திருமுறை ஒதும்‌ இனியவர்கள்‌ ; 


வானொலி பாடும்‌ இசைமறையால்‌ 
மனவிளக்‌ கேற்றும்‌ அடியவர்கள்‌ ; 


14 


15 


16 


17 


ஞானியர்‌ ; யாரும்‌ காரைநகர்‌ 
நாயகி உன்னைப்‌ பணியவந்தார்‌ ! 
நானிலம்‌ காக்கும்‌ கொற்றவையே!. 
தலஞ்சேர்‌ கொப்பே! துயில்களைவாய்‌ ! 18 


தீயின்‌ செம்மை ஒளியானாய்‌ ! 
தீண்டும்‌ தென்றல்‌: சுகமானாய்‌ ! ப்‌ 
தோயும்‌ வையைப்‌ புனலானாய்‌ !. 
தூய்மை வான வெளியானாய்‌ ! 
ஆயும்‌ அன்பர்க்‌ கிசையானாய்‌! 
அறிஞர்க்‌ கென்றும்‌: அரிதானாய்‌! 
ஆயன்‌ தங்கை ஆனவளே ! ச்‌ 
அம்மா! கொப்பே! துயில்களைவாய்‌ ! 19 


SOFTWARE DEVELOPMENT DATA PROCESSING 


WORD PROCESSING FINANCIAL ACCOUNTING 
PRODUCTION ACCOUNTING 


PAY ROOL STORES 
INVENTORY ADDRESS LABELS PROJE 
ASTROLOGY CT WORKS 


ELECTRINIC TYPING MICRO FILMING 


| 

i 

} 

| 

DRIVING LICENCES & R. டே BOOKS 
j ANBU COMPUTERS 
} 

| 

4 


9, 8-2, 8-2 ROAD, 46880, C. P, M. 50 . 
CHOCKIKULAM ET 


MADURAI - 625 ௦௦2. 
Phone: 43359 & 42975 


தேரில்‌ தெரியும்‌ கொர்புடையாள்‌ 


கவிஞர்‌ இராகவன்முத்‌ 
தேரில்‌ ஏறும்‌ திருமகளே! & ஸ்ஸ்‌ 


செல்வத்‌ தமிழார்‌ பசுங்கிளியே! 
நேரில்‌ வந்து காணகில்லேன்‌ 
நெஞ்சில்‌ கண்டு கழல்பணிந்தேன்‌! 
சீரில்‌. செழித்த தமிழ்மாலை 
செல்லப்‌ பிள்ளை படைக்கின்றேன்‌! 
காரைக்‌ குடியின்‌ கண்மணியே 
கனிவாய்‌ ஏற்றுக்‌ கைதருவாய்‌! | 


காவல்‌ இசைந்த கடமையளே! 
காதல்‌ உணர்ந்த கருணையளே! 
ஆவல்‌ நிகழ்த்தி அடியவரை 
அன்பால்‌ வாழ்த்தும்‌ உமையவளே! 
பூவின்‌ மணக்கும்‌ தமிழ்கேட்டுப்‌ 
பொன்னை மழையாய்ப்‌ பொழிமுகிலே 
வாழ்வை மலர்த்தும்‌ கொப்புடையாய்‌ 
வடிவார்‌ தேரில்‌ வருவாயே! 2 


தலம்‌ பொலியும்‌ கொற்றவையே 

சோதிப்‌ பொருளாம்‌ நற்றமிழே! 
காலம்‌ கடந்த பழமையளே! 

கருணை செறிந்த புதுமலரே! 
மூலம்‌ ஆன முழுப்‌ பொருளே! 

முதன்மை உதவும்‌ கொப்புடையாய்‌ 
கோலம்‌ பொலியக்‌ குடி உயரக்‌ 

கொடி கொள்‌ தேரில வருவாயே! 
காட்டுக்‌ கோயில்‌ பழந்தலத்தில்‌ 

கருணை விளக்காய்‌ எழுந்தவளே! 
நாட்டுக்‌ குள்ளும்‌ நடமாடி 

நலங்கள்‌ வினைக்கும்‌ மகராணி! 
பாட்டுக்‌ கோயில்‌ கருவறையும்‌ 

பரிவாய்‌ அமரும்‌ பரம்பொருளே! 
தேட்டக்‌ கனிவை எமக்‌ கூட்டத்‌ 

தேரில்‌ வருவாய்‌ திருமகளே! 4 


உலகின்‌ நாயகி நீயாவாய்‌ 
உயிரின்‌ தாயகம்‌ தான்‌ ஆவாய்‌! 
கலகம்‌... புரியும்‌ | கயவர்களைக்‌ 
களையாய்‌ அழிக்கும்‌ அரசுடையாய்‌! 
புளகம்‌ நிலைக்க ஏமககருளும்‌ 
பொன்னே பொன்னார்‌ மலைமகளே! 
திலகம்‌ வழங்கும்‌ அருட்கரத்தாய்‌! 
தேரில்‌ வருவாய்‌ திருமகளே! 


கண்டு பணிந்த செல்வர்களும்‌ 
காணக்‌ கிடையா அன்பர்களும்‌ 
கண்டு முதலாய்‌ உணர்பவளே! 
கனிவின்‌ வடிவாம்‌ உமையவளே! 
செண்டுக்‌ கழலின்‌ சார்பளித்துச்‌ 
சிறியேற்‌(த) உயர்வைச்‌ சேர்த்திடவோய்‌! 
பண்டைப்‌ பொருளே பசுங்கிளியே! 
பாட்டுத்‌ தேரும்‌ அமர்ந்தருள்வாய்‌! 6 


மண்ணும்‌ தணலாய்க்‌ கொதித்துவர 
மழைக்காய்‌ உலகம்‌ தவம்‌ இருக்கக்‌ 
கண்ணும்‌ எரியும்‌ நிலை இருக்கும்‌ 
கடுமைக்‌ கோடைம்‌ பருவத்தும்‌ 
தண்ணீரா வளங்கள்‌ நிறைவாக்கித்‌ 
தாங்கும்‌ கருணைக்‌ கொப்புடையாம்‌! 
பொன்னார்‌ தமிழ்ப்பா மாலை எனும்‌ 
புதுமைப்‌ படையல்‌ ஏற்றெழுவாம்‌! 


~~ 


காலை உதிக்கும்‌ கதிரவனும்‌ 
கடமை தொடங்கும்‌ முன்பாகக்‌ 
காலைத்‌ தொழுதற்‌(கு) இசைவாகக்‌ 
கருணை நோக்கம்‌ உடையவளாய்க்‌ 
கீழைத்‌ திசையைத்‌ தான்‌ நோக்கிக்‌ 
கேண்மை வளரக்‌ கொலு விருப்பாய்‌ 
சீலம்‌ செழிப்பை வழங்கிடவே 
தேரில்‌ வருவாய்‌ கொயப்டிடையாய்‌! 8 


கண்கள்‌ என்னும்‌ மழைமேகம்‌ 
கனிவாம்‌ அருளைப்‌ - பொழிந்து வர 
எண்ணற்‌(கு) அரிய சிவஞானம்‌ 
என்னும்‌ சீலைக்‌ கொடி அசையம்‌ 
பெண்ணில்‌ நல்ல தவக்‌ கொழுந்தாம்‌ 
- மீடார்‌ கொப்பை உடையவளே 
மண்ணில்‌ அறமாம்‌ வழித்‌ தடத்தில்‌ 
மகிழ்வாம்‌ தேரில்‌ வந்தருள்வாய்‌! 9 


பொன்னும்‌ மணியும்‌ அணியாகப்‌ 
பொலியும்‌ செல்வக்‌ கெொப்புடையாய்‌ 
கண்ணும்‌ கருத்தும்‌ பதமலரில்‌ 
களிப்பாய்‌ உடைய நல்லவரை 
எண்ணிப்‌ புரந்தே அரசரக்கி 
இனிமை. புரியும்‌ கருணையினால்‌ 
பொன்னில்‌ பொலியும்‌ திருத்தேரில்‌. 
புகழார்‌. விதி வலம்‌ வருவாய்‌! ட 10 


உலகெலாம்‌ வாழ்க 
கொப்புடையநாயகி வாழ்க, பக்தி 
வலமிகு நல்லோர்‌ வாம்க 
மன்துபல்‌ உயிர்கள்‌ வாழ்க 
நலமிகு தருமம்‌ வாழ்க 
நற்றமிழ்க்‌ கலைகள்‌ வாழ்க 
நிலமிசை அன்பு செய்வோர்‌ 
நித்தலும்‌ வாழ்க வாழ்க 


_ கம்பனடிப்பொடி சா, கணேசன்‌ 


வாயிலில்‌ நுழைந்ததும்‌ சோபனா மண்டபத்தில்‌ இடப்புறம்‌ கருப்பர்‌ சன்னதியும்‌, 
விநாயகர்‌ சன்னதியும்‌ உள்ளன, வலப்புறம்‌ தண்டாயுதபாணி சன்னதியுள்ளது. 
இரண்டாவது வாயிலைக்‌ கடந்ததும்‌ அர்த்தமண்டபம்‌ உள்ளது. அர்த்த மண்டபத்தின்‌ 
நடுவில்‌ கருவறை உள்ளது. கருவறையின்‌ சுற்றுப்‌ பிரகாரத்தில்‌ பஞ்ச மூர்த்திகள்‌ 
சன்னதிகள்‌ உள்ளன. கோயிலின்‌ ஸ்தல விருட்சம்‌ வில்வமரமாகும்‌. 


இது ஒரு பிராத்தனை ஸ்தலமாகும்‌. பக்தர்கள்‌ வேண்டுதலை வேண்டுதலுக்கு 
ஏற்ப அவர்களது குறைகளை நீக்கும்‌ சிறப்புடையவள்‌. இத்திருக்கோயில்‌ மூல 
விக்ரகம்‌ இல்லை. உற்சவ விக்ரகமே மூல விக்ரகமாக இருந்து பக்தர்களுக்கு அருள்‌ 
பாலிப்பது இத்தலத்தின்‌ சிறப்பு ஆகும்‌. 

இத்திருக்கோயிலிலுள்ள அம்பாளுக்கு நான்கு கைகள்‌ உண்டு. வலது கை 
அபயமளிக்கும்‌ தோற்றத்துடன்‌ காட்சி அளிக்கும்‌ அம்பிகை வலது கைக்கு மேல்‌ 
உள்ள கையில்‌ தலம்‌ ஏந்தியும்‌, இடது கையில்‌ பாசக்கயிற்றுடனும்‌, இடது கைக்குக்‌ 
கீழுள்ள கையில்‌ கபாலத்துடனும்‌ காட்சியளிக்கின்றாள்‌. 

ப்‌ முலையும்‌ திருவிழாக்களும்‌ 

இத்தலத்தில்‌ உள்ள அம்பாளுக்கும்‌ மற்றுமுள்ள பஞ்சமூர்த்திகளுக்கும்‌. 
நாள்தோறும்‌ காலசந்தி, உச்சிக்காலம்‌, சாயரட்சை, அர்த்தஜாமம்‌ ஆகிய நான்கு 
காலங்களிலும்‌ பூஜைகள்‌ நடைபெறுகின்றன. இத்திருக்கோயிலில்‌ கார்ண ஆகமப்படி 
பூஜை செய்யப்படுகிறது. 

இத்தலத்தில்‌ கீழ்க்கண்ட மாதங்களில்‌ அதனதன்‌ எதிரே குறிப்பிட்ட 
திருவிழாக்கள்‌ விமரிசையாக இன்றும்‌ நடைபெறுகின்றன, 


மாதம்‌ திருவிழா நடைபெறும்‌ 
நாட்கள்‌ 

1) சித்திரை வருடப்பிறப்பு 1 
2) சித்திரை பூச்சொரிதல்‌ 1 
3) சித்திரை கடைசிச்‌ செவ்வாய்‌ காப்புக்கட்டுதல்‌ 
4) வைகாசி முதல்வாரம்‌ செவ்வாய்ப்‌ பெருந்திருவிழா 10 
5) ஆடி முதல்‌ செவ்வாய்‌ புஷ்பலியாபாரிகள்‌ மண்டகப்படி 1 
6) புரட்டாசி நவராத்திரி உற்சவம்‌ 10 
7) மார்கழி திருப்பள்ளி எழுச்சி 30 

. நவசக்தி அர்ச்சனை 1 
8) தை கடைசி வெள்ளி கோடி அர்ச்சனை ஞாபகார்த்த மண்டகப்படி | 


9) பங்குனி தாராமிசேகம்‌ இந்தவர்த்தக சங்கத்தினர்‌. | 


ச 


செண்ணாமாய்‌ பொருந்திருவிறுா- 

இத்தலத்தில்‌ நடைபெறும்‌ திருவிழாக்களிலேயே மிகவும்‌ சிறப்பாக நடைபெறும்‌ 
திருவிழா சித்திரைச்‌ செவ்வாய்ப்‌ பெருந்திருவிழா ஆகும்‌. இது ஒவ்வொரு ஆண்டும்‌ 
சித்திரை கடைசிச்‌ செவ்வாய்க்கிழமை தொடங்கி வைகாசி முதல்‌ வாரம்‌. முடிய [0 
நாட்கள்‌ மிகச்சிறப்பாக நடைபெறும்‌. திருவிழா நிகழும்‌ 10 நாட்களிலும்‌ 
நாள்தோறும்‌ இன்னிசை நிகழ்ச்சியும்‌ நாதசுரக்‌ கச்சேரியும்‌ நடைபெறும்‌. 10 
நாட்கள்‌ திருவிழாவில்‌, 7ஆம்‌ திருவிழா வெள்ளிக்குதிரை வாகனத்தில்‌ அம்பாள்‌ 
புறப்பாடும்‌, 8ஆம்‌ திருநாள்‌ தேரும்‌, 10ஆம்‌ திருநாள்‌ தெப்பமும்‌ மிகச்சிறப்பாக 
நடைபெறும்‌. மேற்படி நாட்களில்‌ பல. ஆயிரக்கணக்கான பக்தர்கள்‌ பக்கத்து 
ஊர்களிலிருந்தும்‌, தொலை தாசத்திலிருந்தும்‌ வந்து ௮ம்பாளைத்‌ தரிசனம்‌ செய்து 
அம்பாளின்‌ அருளைப்‌ பெறுகின்றனர்‌. இத்திருவிழாவை முன்னிட்டுக்‌ காப்புக்கட்டிய 
நாள்‌ தொட்டு திருவிழா முடியும்‌ வரை இவ்வூர்‌ மக்கள்‌ வெளியூர்ப்‌ பயணம்‌ வைத்துக்‌ 
கொள்ளமாட்டார்கள்‌. 


யிரசானா குறிய்யுகண்‌ 

இரவுகளில்‌ திருப்பதி பாணியில்‌ இராஜகோபுரத்தில்‌ 240 மின்சார சரவிளக்கு 
கள்‌ திருக்கார்த்திகை விளக்குகள்‌ போல்‌ காட்சி தரும்‌, தினசரி காலசந்தி காலை 
7-30 மணி, உச்சிக்காலம்‌ பகல்‌ 12-00 மணி சாயரட்சை மாலை 5-30 மணி, 
அர்த்தஜாமம்‌ இரவு 8-00 மணி. செவ்வாய்‌, வெள்ளிகளில்‌ உச்சிக்காலம்‌ அர்த்தஜாமம்‌ 
முறையே அரை மணி நேரம்‌ ஒரு மணி நேரம்‌ தாமதமாகும்‌. சித்திரை முதல்‌ தேதி 
வருடப்பிறப்பு, இந்து வர்த்தக சங்கத்தார்களால்‌ வெள்ளிக்குதிரை வாகனத்தில்‌ 
அம்பாள்‌ புறப்பாடு, வைர நகைகள்‌ அலங்காரம்‌ தனிச்சிறப்பு அன்று இரவு முழுதும்‌ 
இசை நிகழ்ச்சிகள்‌, கலை நிகழ்ச்சிகள்‌ பக்தர்கள்‌ அலைமோதும்‌ காட்சி சிறப்பு 
அம்சம்‌, தினசரி 10 குழந்தைகளுக்கு ஒரு மணி நேரம்‌ தேவாரம்‌ கற்றுக்‌ கொடுக்கப்‌ 
படுகிறது. திங்கட்கிழமை தோறும்‌ கூட்டு வார வழிபாடு நடைபெறுகிறது தினசரி 
தேசாந்திரிகளுக்கு, மூன்று தயிர்ச்சாதம்‌ இனாமாக விநியோகிக்கப்படுகிற து. 
இத்திருக்கோயில்‌ பிரசாதம்‌, அப்பம்‌, வடை, புட்டு, இத்திருக்கோயிலின்‌ வடபுறம்‌ 
கச்சேரித்திடலில்‌ உற்சவங்களில்‌ கலை நிகழ்ச்சி, இசை நிகழ்ச்சி நடைபெற 
நிலையான அலங்கார மேடை உள்ளது ஒவ்வொரு தமிழ்‌ வருடம்‌ சித்திரை மாதம்‌ 
15, 16, தேதிகளில்‌ நகரில்‌ 12 இடங்களில்‌ இசைநிகழ்ச்சிகளுடன்‌ இத்திருக்கோமிலில்‌ 
பூச்சொரிதல்‌ நடைபெறும்‌. 


